GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TN/CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Re. 0 . 80 Paise. 


KAMI 


* 


UT 
BLR 
" . . . 
* 

கட் 
Kட்டி 
பாட 


FO 


NMENT 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADO 


THIN 


- 


RUTHAL 


1LONE T * 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 139] 


CHENNAI, FRIDAY, MAY 14 , 2010 
Chithirai 31, Thiruvalluvar Aandu - 2041 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


படை 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை . 
திருவண்ணாமலை மாவட்டம் , திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியம் , தலையாம்பள்ளம் 

ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( ந . க . எண் அ2/1481/ 2008 ) 
No. VI (2)/199(b)/2010 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , திருவண்ணாமலை மாவட்டம் , திருவண்ணாமலை ஊராட்சி 
ஒன்றியத்தைச் சேர்ந்த தலையாம்பள்ளம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி கே . உஷாராணி என்பவர் ஊராட்சியின் ஊராட்சி 
மன்ற கூட்டத்திற்கான அஜண்டா முறையாக சார்வு செய்வதில்லை எனவும் , நிதிகளில் ஊராட்சி நிதி கணக்கு எண் : II மற்றும் 
ஊராட்சி திட்ட நிதி கணக்கு III- ல் முறைகேடு செய்யப்பட்ட தொகை ரூ . 4 , 54 , 326 / - மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் 
( கிராம ஊராட்சியின் ) அனுமதியின்றி ( Without Check Memo ) தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியிலிருந்து மேற்படி 
ஊராட்சி மன்றத் தலைவரால் முறைகேடு செய்யப்பட்ட தொகை ரூ . 5,39,600/- ஐ தொகை பல்வேறு தேதிகளில் தேசிய ஊரக 
வேலை உறுதி திட்ட கணக்கில் மீள செலுத்தப்பட்டதன் பேரிலும் , அன்னார் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச் சாட்டுகள் , 
அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்ட ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை 
பரிசீலனை செய்து , எனது உளத் தேர்வின்படி , தலையாம்பள்ளம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி கே . உஷாராணி 
என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 , பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 
திருவண்ணாமலை , 

மு . ராஜேந்திரன் , 
2010 மே 12 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 
PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
DTP - VI- 2 Ex . (139 ) 


